﻿215. (நபியே!) அவர்கள் உம்மிடம், "தாம் எதைச் செலவு செய்ய வேண்டும்?" என்று கேட்கின்றனர். அதற்கு, "நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதைச் செலவு செய்தாலும் பெற்றோர், உறவினர்கள், அநாதைகள், வறியவர்கள், வழிப்போக்கர் ஆகியோருக்கே (செலவு செய்யுங்கள்)" என்று கூறுவீராக! நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ்  அறிவான்.
-----------------------------------------------------
இந்த வசனம் கூடுதலான தான தர்மங்கள் பற்றிப் பேசுகிறது என்று முகாத்தில் (ரஹ் ) அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள்.
இதில் அவர்கள், "தாம் எதைச் செலவு செய்ய வேண்டும்?" என்று கேட்டிருந்தாலும், "(பொருட்களை நல்வழியில்) யாருக்குச் செலவு செய்வது" என்பதே இதற்குப் பொருளாகும். இதை இப்னு அப்பாஸ் (ரலி) அவர்களும் முஜாஹித் (ரஹ் ) அவர்களும் கூறியுள்ளனர்.
இதை விவரிக்கும் விதமாகவே, "நீங்கள் நல்லவற்றிலிருந்து எதைச் செலவு செய்தாலும் பெற்றோர், உறவினர்கள், அநாதைகள், வறியவர்கள், வழிப்போக்கர் ஆகியோருக்கே (செலவு செய்யுங்கள்)" என்று கூறுவீராக" என அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது இந்த வகைகளிலேயே செலவு செய்ய வேண்டும். இதற்குப் பின்வரும் நபிமொழி சான்றாகும்.
அல்லாஹ் வின் தூதர் (ஸல்) அவர்கள் கூறினார்கள்: உதவும் கையே உயர்ந்தது. நீ யாருக்குச் செலவழித்தாக வேண்டுமோ அவர்களிலிருந்தே (உன் உதவியைத்) தொடங்கு. அவர்கள் முறையே உன் தாய், உன் தந்தை, உன் சகோதரி, உன் சகோதரன், அதன் பின்னர், நெருங்கிய உறவினர்கள் ஆகியோர் ஆவர்.
அடுத்து "நீங்கள் எந்த நன்மை செய்தாலும் அதை அல்லாஹ்  அறிவான்" என்று அல்லாஹ்  கூறியுள்ளான். அதாவது உங்களிடமிருந்து நற்செயல் வெளிப்படும்போதெல்லாம் அதை அல்லாஹ்  அறிகின்றான். அதற்காக உங்களுக்கு (மறுமையில்) நிறைவான பிரதிபலனை அவன் வழங்குவான். ஏனெனில், அல்லாஹ்  அணுவளவுகூட யாருக்கும் அநீதியிழைக்கமாட்டான்.
